289 


தமிழுலக முழுதும் பிரசித்திபெற்ற 

செந்தமிழ்ப் பாவலர் , கம்பமாநகர் 
ஸ்ரீமான். மி . பீர்முகம்மது சாகிபவர்கள் 


இயற்றிய 


CJ. 


பாமஞ்சரி 


இதன் ஒரு பகுதியில் 


நபிகள் பெருமான் முதலாயி னார்மீது 


இயற்றிய பதங்களும் 


--- 


மற்றொரு பகுதியில் நாடகத்தமிழ்ப் பாடல்களும் 
தேசபக்தர் முதலாயினோர் வாழ்த்துக் கவிகளும் 

அடங்கியுள்ளன. 


ஸ்ரீரங்கம் : 
ஸ்ரீ வாணி விலாஸ் பிரஸ் . 

1920 . 
8 . 

Price As. 8 . 


41 ) 


வ 


N20 


| 148455 


ஸ்ரீமான் மி . பீர் முகம்மது சரிபவர்கள் 
இயற்றிய 

3 . 


பாமஞ்சரி . 


திரிசிரபுரம் எஸ் . பி . ஜி . காலேஜ் தலைமைத் 
தமிழ்ப் பண்டிதரும் மதுரைத் தமிழ்ச்சங்கப்புலவரும் 

நூலாசிரியரின் ஆசிரியருமாகிய 

இலக்கண் உபாத்தியாயர் 
ஸ்ரீலஸ்ரீ ஆ.கா. பிச்சைப்புராகீம் புலவரவர்கள் குமாரர் 
மகா--- ஸ்ரீ ஆ . பி . முகம்மது 

கனிராவுத்தரால் 
அச்சிடப்பெற்றது . 


ஸ்ரீரங்கம் : 


ஸ்ரீ வாணி விலாஸ் பிரஸ் . 

1980 . 


8 . 


இதன் விலை 


Fa 


பார் 


18 00T19 


பாமஞ்சரி . 


நபிகள் பெருமான் முதலாயினோர் மீது 


- 


பதங்கள் . 


காப்பு - வெண்பா 


கோப்பொருளா யுள்ளக் குடிப்பொருளாய்ப் பாவலவர் 
நாப்பொருளா யார்க்கு நடுப்பொருளாய்க் காப்பரு 


ரூம் 


வல்லோ னருளாற்பா மஞ்சரியை வண்டமிழ்ச்செஞ் 
சொல்லா லிசைப்பாந் துணிந்து . 


வ 


( பர பர ஜாமபிலா குனலாலா என்ற மெட்டு ) . 


இராகம் - காபி - தாளம் - ஆதி . 


திருமதினாபுர மேவிய கோவே 
சீராரு முஸ்தபாவே 
தே - வ - தே - வே 


( திரு 


அ 


O 


( தொகைசா ). 
தெய்விக வாழ்வு சான்ற சீலரான் நாயகமே 
மெய்வேத நீதியோது மேன்மையாளர் தாயகமே ( திரு ) 
தருமதயாநிதியே உயிர் பாயும் 13 

தானாகி நின்ற வாழ்வே . 
தாழ் - வி- லா - த 

( தரும் ) 


O 


O 


சத்தான பூர்வஞான சாகரத்தினுண்ணறிவே 
சித்தாகி யின்பமான சேகரத்தினுட் செறிவே ( திரு ) 
எழுபதினாயிரம் சகசியம் பேச 

ஈடற்ற ஓரிராவில் 
ஏ - க -பே 
-னோ-டு 

( எழு ) 
இன்பார் விமானமீ திலேறிவிண்ணி லேபுகுந்தீர் 
மின் போல வேகமாக மேதினிக்கு மீண்டுவந்தீர் ( திரு) 
பழுதுவராமலே பீர்முகம் மதுதான் 

பந்தத்தை மாற்றுவீரே 
பா - சத் - தா - லே 

( பழுது ) 
பாலோடு தேன்கலந்த பான்மை போலவே 

தனிமை 
மேலோன் வரத்திலுங்கள் வேண்டுகை சேர்ந்தா 


லினிமை ( திரு ) 


. 
( ஹமர்ரே நபி ஆஜி அலூபனே என்ற மெட்டு ). 


இராகம் - செஞ்சுருட்டி தாளம் - ஆதி . 


தயாரிதியே - வர்மம் - சாதிக்கலாமா 


( தயா ) 


சாதிக்கலாமா - சோதிக்கலாமா 


தந்தையும் தாயும் நீர் - சத்தியமாகச் 
சற்குருநாதரும் நீரல்லவோ - வர்மம் , ( சாதிக்க ) 
தற்பரன் தோழரே - கற்பகப்பாதம் 
தாழ்ந்தவர் போற்றத் தகாது கொலோ - வர்மம் 

( சாதிக்க ) 
அழுதபிள்ளைக்குப் பால் - அன்னையரீவார் 
அவ்வண்ணமேயரு ளாட்சி செய்வீர் - வர்மம் (சாதிக்க ) 
முத்தமிழாலும் பீர் - முகம்மது வாழ்த்த 
முன்னிற்குங் காட்சியில் மோகமுற்றேன் - வர்மம் 

( சாதிக்க ) 


( கொஞ்சம் சங்கடமா என்ற மெட்டு ) 


இராகம் - நடபைரவி தாளம் - 

தாளம் - ரூபகம் , 


நெஞ்சம் புண்படவோ 
நேரான தீன்வழி சேராமலேமட 


(நெஞ்சக் ) 


நிலைமை தவறி யலையு மெனது 


( நெஞ்சம் ) 


4 


நினைத்து நினைத்து வருத்த மிகுத்து ( நெஞ்சம் ) 
நிச்சயத்தை விட்டொழித்து நெட்டுயிர்ப்பு 

மிச்சமுற்று (நெஞ்சம் ) 


வித்தஞ்சாமேகரிந்து பித்தம் சிரமேல்விரிந்து 

( நெஞ்சம் ) 
நேசித்தோர் செய்த பெரிய மோசத்தால் 

மெய்பதறியே ( நெஞ்சம் ) 
தஞ்சமென்றே யும்மை அஞ்சலித்தேனே 
சத்திய நீதி தருமெம்பிரானே 
வஞ்சகமேயில்லை கொஞ்சமுந்தானே 
மானங்கெட்டோராலே நானுங்கெட்டேனே 
மதிபெரிதென் பதுவினர் வாதமாகும் 
விதிவலிமுந் துவதாலே போதமேகும் 
வாதமும் மதிபேதமும் பஞ்சபூதமும் விப 

ரீதமே யன்றோ 
மட்டற்றே பற்பல துயர் பட்டுத்தேறிப்புவிமிசை 
திட்டத்தேநிற்கவுமது பட்டப்பேரைக் 

கருதிய ( நெஞ்சம் ) 


சென்றதை யெண்ணினால் ஒன்றும் வராது 
செத்தவர்மீண்டு திரும்புவதேது 
தொன்று தொட்டுவந்த நன்றியிப்போது 
தோன்றவைத்தால் மனச் சான்று தப்பாது 
அதிபுரியும் தமியேனின் வாதை நீங்கும் 


கதிமருவும் படிதீனின் பாதை போக்கும் 
தூயரே யிறைநேயரே மறைவாயரே நற்சகாபரே 

பின்னாள் 
சொர்க்கத்தே வாழ்வினையருள் - மக்கத்தீர் 

சூழ்வினையொரு 
மிக்கத்தீர் நாள் வரும்வரை - துக்கத்தாற் 

பீர்முகமது (நெஞ்சம் ) 


. 


( போத்தல் குல்லிஹே ஷாபுக்கே என்ற மெட்டு ). 

இராகம் - பியாக் . தாளம் - திஸ்ரகதி . 
F 

+ tie + - 
காத்தருள் செய்வதெக்காலமோ - இன்னும் 
காவாதிருப்பதுவும் சீலமோ 
கல்லாத பாவி நான் - நல்லோரை மேவிலேன் - மக் 
காவாழும் கோவே கதிரேதான் 
சத்தனிரக்க மளித்து நினைத்திடுங் 
காரியங்கை கூடவே 

( காத்தருள் ) 
தோத்திரஞ் செய்தேன் பொற்றாளையே - திருத் 
தொண்டு கொள்வீரிந்த வேளையே 
யோரிணக்கமும் - ஓயா வணக்கமும் - மெய்ச் 
சோர்வின்றி வாழும் சுகவாழ்க்கையும் 
தோன்றும்படி பீர் முகம்மதுக்குச் சுப 
சோபனர்கள் க.றியே 

( காத்தருள் ) 
24 


F 


0 


18 001 1920 


F 
( கொல்லாமற் கொல்லுகிறான் என்ற மெட்டு ) . 

இராகம் - பியாக் தாளம் - ஆதி .. 
கெட்போர்கள் கூட்டுறவில் பட்டோர்வு தீட்டுறவே 
கேவலக்கவி பாடமெத்தவும் ஆவலைத்தரு நாட 

கத்திலும் 
கெட்டலைய விட்டிடலாமோ - கிருபையிதோ 

( கெட்டலைய ) 
எட்டாத வான்படரும் மட்டார்பொழில் மதினா 
இலங்கு கற்பகமே - அருள் - துலங்கு நற்சுகமே பெற 
இருபதத்துணை தருவதற்கினி வருவதெப்பொழு 

தொருவிதத்திலும் 
ஏக்கமற மார்க்கமில்லையே - இயலறிந்து 

( ஏக்கமற ) 
என்போன்ற புல்லறிவோர் அன்பார்ந்த நல்லவர் 
போல் 
இருந்து பற்பல விருந்தளிப்பதை யருந்தியப்புறம் 

வருந்து சொற்சொல் 
ஏற்புடைய வாழ்க்கையிலே நான் - இசைந்து நின்றேன் 

( ஏற்புடைய ) 
முன்போலத் தூயநிலை இன்பாகச் சேர்வழியை 
முடித்து நித்தியமும் கடைப் பிடித்த சத்தியமே - மன 
முண்டிருப்பது பீர் முகம்மது வேண்டுகைத் திறம் 

சீர்மிகுந்திடு 
மூதறிஞரோதுபிரானே - முத்திநெறிதேர் ( முதறிஞ) 

AWA 


ஓ 
( என்ன லாவண்யமே என்ற மெட்டு). 
இராகம் - அரிகாம்போதி . தாளம் - ஆதி . 
ஆஞ்சாதே நெஞ்சமே - ஆதரவில்லையென்று ( அஞ் ) 
மஞ்சு தவழ் சோலைமக்க வள்ளலடி யுள்ள தனால் ( அஞ்) 
ஆதியொளியாயிருந்து மேதினியிலுற்றவர் 
அற்புதங்கள் பற்பலசெய் நற்பதவி பெற்றவர் 
வேதநபிமார்களுக்கு நாதரெனுங் கொற்றவர் 
மெய்யவனிடத்தில் வரங் கேட்டு - மிக 
வெய்யபவமுற்ற நம்மை மீட்டு - அருள் 
செய்குவா ரவர்பதத்தின் கூட்டு - தினம் 
சேரவே மொழிவோம் தமிழ்ப்பாட்டு 
சித்திபெற நாடு - உத்தமர்களோடு 
நததியுறவாடு - முத்திநெறிதேடு * ( அஞ்சாதே ) 
பஞ்சுபடும் பாடுநாமே பட்டதெல்லாம் உண்மையே 
பாரிலே துயருக்குப் பயப்படுதல் பெண்மையே 
பிஞ்சிலேபழுத்துவிட்ட பேய்க்குணத்தின் திண்மையே 
பீர்முகம்ம துற்றறிந்த தீங்கு - இனிப் 
பெண்களின் மையலைவிட்டு நீங்கு - புத்திக் 
கூர்மைதரும் நல்ல குடிப்பாங்கு - தன்னைக் 
கொண்டு மறைக் கட்டளையைத் தாங்கு 
குற்றம் பறந்தோடும் - கோரிக்கையும் கூடும் 
சற்றமும் கொண்டாடும் - தூயோனருள் நீடும் ( அஞ்) 

12 


18 


( வருத்துவதழகோ மன்னா என்ற மெட்டு ) . 
இராகம் - இந்துஸ்தானி தோடி , தாளம் - ஆதி . 
திருப்பதமருள்வீரையா மக்கச்செல்வமே 
திருப்பதமருள்வீரையா 
பருப்பதம் போலே - பவத்தொடராலே 
பாவி நானே வருந்துவது தர்மமா (திருப்பத ) 
தாயிலன்புடையீர் - தண்முகிற்குடையீர் 
தாழச்சி செய்கிறேன் - தனிக்காக்கொடையீர் ( திருப் ) 
உள்ளச்சம் போகக் - கள்ளச்சம்போகம் 
ஓடியாடிக்செப் துடைந்தது தேகம் ( திருப்பத ) 
வாழ்வினுக்குரிய - மணந்தனைப்புரிய 
மார்க்க நீதியின் வகைதொகைதெரிய ( திருப்பத ) 

12 


( திருவடி சேவித்தேன் என்ற மெட்டு ) 


இராகம் - ஆரபி . தாளம் - ஆதி . 


இருவிழி நீர்விட்டு ஏங்கினேன் சீர்கெட்டு 
இரக்கம் வைப்பீரே - பீரே 
உருவருவாயிலங்கும் ஒருபாஞ் சோதிபொக்கும் 
கருணைக்கடலின் முத்தே கருதுமுத்திக்கு வித்தே 


ஏவல் விலகலென்னும் இரண்டையும் கண்டறிந்து 
ஏற்கும் வழியைப் பற்றிலேன் 
ஆவல் பெருகி நிதம் ஐந்து போதுந் தொழுது 
ஆதியருளைப் பெற்றிலேன் 
காவல்புரிவதுங்கள் கடமையன்றோ கோமானே 
நாவல்லோர் தம்மிதய நளினமலர்ச் செந்தேனே ( இரு ) 


D 


மரணத்தை யெண்ணும்போது மனம்படும் பாடு 

தன்னை 
வகுப்பதற்கில்லை வசமே 
கிரணத்தைப் பெறுங்கதிர் தலைதொடுஞ் செப்புத் 

தரைக் 
கேள்வி கணக்கோ நிசமே 
சாணத்தை நம்புமென்றன் சஞ்சலத்தை மாற்றுவீர் 
தருணத்திற் கைகொடுத்துத் தாங்கிக்கரை 

யேற்றுவீர் ( இரு ) 


தெரிந்துந் தெரியாமலும் செய்தபிழைகளெல்லாம் 
தீயிடைப் பஞ்சபோலவே 
எரிந்து தொலைய வுள்ளம் பளிங்குக்கண்ணாடி யென 
இலகி நல்லருள் சாலவே 
புரிந்திடும் தயவுக்குப் பொருத்தமிப்போதுதானே 
பரிந்துபீர் முகம்மது பாடிப் புகழுவேனே 


10 


( போலோ போலோ சாவ்ரியா என்ற மெட்டு ) . 


ச 


இராகம் - பியாகு . தாளம் - ஆதி . 


2-121 


வாழி வாழி யென்னெஞ்சமே நாழியும் பஞ்சமோ 
வா - டா - தே 
மண்ணாளும் மன்னவரும் மாண்டொழிந்து 

மண்ணாவார் . 
வாழவு - மேலா - மோ 

( வாழி ) 
சாகவரம் படைத்தோர் காரணியில் யாருமில்லை 
தாழ்வு - பாரா - தே 

( வாழி ) 
உத்தியோகம் புரிந்து ஒருபலனும் கண்டிலையே 
ஓய்வு - தேடு - வாய் 

( வாழி ) 
மூவா நிலைப்பொருள் பீர் முகம்மதருட் 

செல்வமொன்றே 
மூடர் - காணா - ரே 

( வாழி ) 


( எங்கே சென்றா வ முன்கூட என்ற மெட்டு ) 

இராகம் - செஞ்சுருட்டி . தாளம் - ஆதி 
சித்தங்கலங்கி நொந்தேனே - அருள் 
செய்வீரே யெம்பெருமானே 
முத்தொளிவான முகம்ம திரசூலே 
நித்தமுமென்னை நெருக்கும் துயராலே ( சித்தங் ) 


14 
பெண்ணாசையாற் கெட்ட கேடு - நாவால் 
பேசத்தொலையாப் பேரேடு 
ண்ணில்லாப் பாவுங்களோடு - நான் 
எவ்வாறு சேர்வேன் பொன்னாடு 
மண்ணாகும் தேகம் வளர்க்கப்படும்பாடு 
மானாவமானங்கள் பேணாமுறையீடு ( சித்தல் ) 
தேசிகனைக்கண்டு நேசம் - கொண்டு 
தேர்ந்திலனே யுபதேசம் 
நீசர்களின் சகவாசம் - செய்து 
நேரிட்டதே பெருந்தோஷம் 
மோசம்போனேன் பீர் முகம்மதே நும்பாசம், 
மூண்டாலன்றியாமோ வேண்டும் பவநாசம் ( சித்தங் ) 


AL 


( நீலமேகவண்ணம் என்ற மெட்டு ) . 


இராகம் - செஞ்சுருட்டி . தாளம் - திஸ்ரகதி . 


பாவியாகுமென்னை ஆவிபோகு முன்னே பற்றியே 
அருள் முற்றியே - தவவெற்றியே - தந்து 
பாதுகாத்திடுவீர் பேதலிக்குதுள்ளம் சுற்றியே 
பூவின்மா தவர்கள் நவின்மீதுவளர் போதரே 
இறை தூதரே - நபிநாதயே - மதி 
பொற்பதம்பாவ அற்புதம்புரியும் வேதரே 


112 


தார்புனைந்தகுழ லார்செயுங்கொடிய ஜாலமே 
மண்ணின் தூலமே - எண்ணிச்சிலமே - கெட்டேன் 
தாங்கொணாதபெருந் தீங்குநீங்குவதெக்கால்மே , 
சீர்மொழிந்துருகு பீர்முகம்மது தன் சிந்தையே 
உணர்தந்தையே - இன்னும் நிந்தையே - புவி 
செப்பநானிருத்தல் ஒப்புமாகிலிது விந்தையே . 


OL 


G 


(( அம்பாள் மதுரை மீனாட்சி என்ற மெட்டு ) . 


இராகம் - தேஸிகதோடி . தாளம் 

ம் - ஆதி . 


வள்ளல் முகம்மதிரசூலே - நும் 
வனசமலர்க்காலே - இவ்வேளை 
வழங்குவீ ரன்பாலே 
மறவேனினிமேலே - மறவேனினிமேலே 


நான 


உள்ளங் கலங்குவது தகவோ - என் 
உடல்பிணியே மிகவோ - பொல்லாத 
உலகமிகழ்ந்து நகவோ 
உயிர் நரகம் புகவோ - உயிர் நரகம் புகவோ 


இந்தத் . 
துன்பஞ் சகிக்கமுடியாது - இனிச் 
சோதனையாகாது - மொழிந்த 


13 


சொல்லி லுண்டோ சூது 
துணையு மெனக்கேது - துணையு மெனக்கேது 

ஐயா 
முன்பு மானுக்குப் பிணைநின்றே - புகழ 
முதிர்ந்த கருணைக்குன்றே - தொண்டன்பீர் 
முகம்மது குறையின்றே 
முடிப்பதுவு நன்றே - முடிப்பகவு நன்றே . 

15 
( ஐயா ப்ழனிமலை வேலா என்ற மெட்டு ) . 

( இராகம் - சஹானா. தாளம் - ஆதி ). 
ஐயோ கொடியதலை விதியே - இனி 
யாரிடஞ் சொல்லுவதென் கதியே 
பொய்யா நபிகட்கதி பதியே - என்னைப் 
புறக்கணித் திருந்தனர் ததியே 
கையோ வருவதில்லை மடக்க - இரு 
காலும் வழங்கவில்லை நடக்க 
மெய்யோ படுக்கைதனில் முடக்க - வச 
மேவு தில்லையே சும்மா கிடக்க 

( ஐயோ) 
ஓயா திறை யவனைத் தொழுது - மனம் 
உருகிப் பல தடவை வழுது 
கூயோ முறையிடம் மிப் பொழுது - சற்றும் 
குறையவில்லையே பிணிப் பழுது 

( ஐயோ 


14 


நாயேன் சிறகில்லாத காகம் 

வாத காகம் - போல 
நாள்கழித் தென்னவுப் யோகம் 
மாயா விகாரமென்னும் தேகம் - இன்றே 
மடிந்து விட்டாலு நலமாகும் 





( ஐயோ ) 


0 


( ஐயோ) 


மாதம் பல கடந்து போச்சே - நான் 
மதித்த முயற்சியும் பாழாச்சே 
போதங்கலங்கிப்பெரு மூச்சே - விட்டுப் 
புலம்புவ துலகத்துக் கேச்சே 
மோதுங் கடற் புவியின் மீது - பீர் . 
முகம்ம தனுபவிக்கும் தீது 
ஓதும் பகைவர்க்கு மாகாது - உள்ளம் 
உடையுதே நினைத்திடும் போது 


( ஐயோ 


( புதிய காவடிச்சிந்து மெட்டு ) 


இராகம் - செஞ்சுருட்டி . தாளம் - ஆதி 


எல்லா வுலகுமொரு சொல்லாலமைத்தருளும் 
வல்லோனளித்த தூதர் - சுவர்க்கநெறி 
வல்லே தெளித்த நீதர் 


கல்லாத மூடர்செய்யும் பொல்லாத பேய்வணக்கம் 
இல்லா தொழித்துநின்றவர் - தனிக்கடவுள் 
அல்லா வொருத்தனென்றவர் 


5 . 


செல்வாருஞ் சோலைமக்க நல்லூரின் காவலரப் 
துல்லா தவக்குமார் - இபுலீஸ்தன்னைக் 
கொல்லாமற் கொல்லும் வீரர் 
தொல்சீர் மிகவெடுத்துச் சொல்பீர் முகமதுக்கு 
நல்வாழ்க்கை நன்கு முறையோர் - புலப்பகையை 
வெல்வோர்க்கினிய மறையோர் . 


( கஜிராமே மேரே என்ற மெட்டு ). 


இராகம் - ப்யாகு . தாளம் - ஆதி . 


வருவாரோ - வள்ளல் - வாராரோ காணேனே 
வருவாபோ - பதம் - தருவாரோ வள்ளல் 
வாராரோ காணேனே 


( தொகைரா ) 


வானோர்கள் போற்று மதினாபுரத்து 
மகிபாவர் தங்கள் பத சேவை 
ஏனோ கிடைக்க விலையென் னுயிர்க்கும் 
இரு கண்களுக்கும் அது தேவை ( வருவாரோ) 


கஸ்தூரிகாத தூரங் கமழ்ந்த 
கதிர் மேனிகண்டு மகிழ்வேனோ 
விஸ்தாரமான பல பாடல் கூறி 
வெகுகே நின்று புகழ்வேனோ 


( வருவாரோ ) 


16 


L 


சீறாவுரைத்த உம்றென்ற தூய 
திருநாவலர்க்கு வைதீகம் 
மாறாத காட்சி யறுபத்து மூன்று 
வாய்த்திட்டதென்னும் ஐதீகம் (வருவாரோ ) 
முன்னாளறிந்த பெரியோர் வரைந்த 
மொழியுண்மை யென்ற மெய்யெண்ணம் 
பன்னாளுமெண்ணி நெஞ்சம் கரைந்து 
பணிபீர் முகம்ம துய்வண்ணம் ( வருவாரோ ) 


( பூவருந்திருவே என்ற மெட்டு ) . 


இராகம் - புன்னாகவராளி. தாளம் - தில்ரகதி . 


நாகையம்பதியே - உறை - நாதர் சங்கதியே - பல 
நாளு மின்பொடு தேறி நன்று செயாதலைந்து 

வருந்து தேது 
பாவி நெஞ்சகமே - பழி - மேவு வஞ்சகமே - மிகு 
பாழுமங்கைய ராசைகொண்டடை யாததுன்ப 
மடைந்ததன் மேலும் - ஞானமுந் தெரியாய் 
அவதானமும் புரியாய் - இனி 
நாயினுங் கடை யாயெனும்படி நீதிரிந்திடி 
லம்புவிமீது - வீணான கேவலமு நேருமே . 
நாவடங்கிடுமேல் - நல - மேதொடங்கிடுமே - இதை 
நாடி வம்பர்க ளோடினங்குத லேயொழிந்து 


17 
பயன்பெறுமாறு - ராவொடும்பகலாய் - இறை 
நாமமும் புகலாய் - இழி 
நாடகம்பயில் முடரின்புறு பாடலின்று 
மொழிந்தனை சாவு - நாளைவந்திடுமோ - இது 
வேளை வந்திடுமோ - என 
ஞாபகந்தனி லேபதிந்தறி வோடு நின்று 
ருந்துக தாழ்வு - மேவாது பீர்முகமதானையே 


( தக்க பாபாங்கல்லைத் தூக்கி என்ற மெட்டு ).- 


இராகம் - கல்யாணி . தாளம் - ரூபகம் , 


மாட்சிமிகுந்த தீனோரே - மக்க 
வள்ளல் முகம்மதை நீரே - மனச் 
சாட்சிப்படி போற்றுவீரே - உங்கள் 
சங்கடத்தை மாற்றுவாரே . 


சாவு நெருங்கிய போது - ஓடித் 
தப்பிக்கவோ முடியாது - வாயும் 
நாவும் வறண்டு கண்காது - மங்கும் 
நாடியுமே நடவாது 


( மாட்சி ) 


சாற்றும் விசாரணைக்காலம் - சிராத் 
தல்முஸ்த ஹீமென்னும் பாலம் - தன்னில் 
ஏற்றும் பொழுதனு கூலம் - செய்வோர் 
இல்லையென்றால் அலங்கோலம் 


( மாட்சி ) 


2 


18 


(மாட்சி ) 


செல்வச்செருக்கோ பொல்லாது கதி 
சேரத் துணையாய் நில்லாது - கற்ற 
கல்வித்திறமை வெல்லாது - காட்டும் 
கைவரிசையும் செல்லாது 
மோட்சப்பதவியை நாடி 
முகம்மது சேந்தமிழ் பாடி நபி 
காட்சிபெறுவீரே தேடி - பாது 
காப்பார் வல்லோனை மன்றாடி 


( மாட்சி ) 


3 
( வாய் முத்துச்சிந்திப்போமோ என்ற மெட்டு ) . 

இராகம் - ஹனுமதோடி , தாளம் - ரூபகம் . 
நான் மெத்தத் துன்புற்றேனே நபியே - மன 
நலிவே தரு கொடுநோயினால் 

( நான் ) 
வள்ளலும் மலாடி வாழ்த்துத் தொழிலைவிட்டு 
வஞ்சப் பாதக நெஞ்சத் தோகையர் 
கஞ்சத் தாலிடர் மிஞசப் பாரினில் 

நான் ) 
பட்டுத்தெளிந்திப்போது பக்திகடைப்பிடித்தேன் 
பாடுந்தமியனை மூடுங்கலியினி 
யோடும்படிதய வோடுங்கருதுக 

( நான் ) 
சேவிக்கு மெனக்கருள் செய்திடத்தலைப்பட்டால் 
செய்யா தீசெனத் தடுப்பவர் யாரே 
ஐயா சேவடி கொடுப்பவர் நீரே 

(நான் ) 


19 


பிர்முகம்மதேநுந்தம் பெயகெனக்குமே சொந்தம் 
பேதந்தானுள தோவந்தரள்வது 
நீதந்தானிலையோ தந்தாப்தனி 

( நான் ) 
24 


இலாஜதரத்தில் தும்ஸே என்ற மெட்டு ) 


இராகம் - சிந்துபைரவி தாளம் - ஆதி . 
தகாத பவ வினைக்காளாய்ச் சரீரம் 
தானிளைத்தேனே 
அகால மரணம் வந்தாலும் - என்னை நீர் 
ஆதரிப்பீரே 
ஹபீபே என்றைக்கானாலும் -- ஈடேற்றும் 
காவலோர் நீரே 
ஷபா ஹத் தாலே தீனோரைத் - தற்காக்கும் 
சர்வரே ஆலம் 
என்னாலே ஆவதொன்றில்லை - ஈதேயென் 
எண்ணத்தின் எல்லை 
பொன்னே போல் போற்றிடும் பாதம் - அளிக்கும் 
புண்யமே நீதம் 
மன்றாடிப் பன்முறைவேண்டும் - வரங்கள் 
வாய்த்திடில் மீண்டும் 
குன்றாமற் பீர்முகம்மது - சங்கீர்த்தி 
கூறிவாழ்வேனே . 


20 


( இராகம் - செஞ்சுருட்டி - தாளம் - திஸ்ரகெதி ) 


அடி பணிந்தேனே - என்னை 
ஆட்கொள்ளுவீர் கோமானே 


( அடி ) . 


படி புகழ்வாய்மையினால் பற்றறுத்த தூய்மையினால் 
பாம்பொருளீகை - பெற்ற - பார்த்திபரேதென்னாகைப் 
பதியமர்ந்திடும் தேவ தருவே 
அதிசயம்பல மேவு குருவே 


( அடி ) 


தவநிலை மாறாமல் தற்பெருமை கூறாமல் . 
சகலரும் போற்ற வந்த - வாகல் ஹமீதே யேற்ற 
தருண மறிந்தே யடிமை மீது 
கருணை புரிந்தால் மிடிமையேது 

( அடி ) 


சிறந்ததுந் தர்காவைத் தெரிசித்து நற்சேவை 
செய் திடநாடித் - தினம் - சேர்கின்ற மாந்தர்கோடி 
சிந்தையின் கிடை போலே சித்தியே 
தந்திடுக்கொடை யாலே நத்தியே 

( அடி ) 


2 


காணிக்கையென்கவியே காதலிக்குமிப்புவியே 
கவனம் வைப்பீரே - பல - காலும் செப்புவேன் பேரே 
கருத்தினைத்திட மேமிகும்படி 
திருத்தி நித்தமும் பீர்முகம்மது 

( அடி ) 


M 


21 . 


இராகம் - காம்போதி . தாளம் - ரூபகம் . 

பல்லவி . 
ஈகையாளரில் 

ஈடிலாதவர் 
எங்களாண்டகை மீறாவே 

( ஈகை ) 
அநுபல்லவி . 
தோகைமாமயி லாடு சோலைகள் 
சூழு நாகையில் வாழு நாயகர் 

( 

(ஈகை 
சரணங்கள் . 
வாரியிலே பெற்ற நீரினைவான்முகில் 
வையகத்தோருக்குப் பெய்வது போலே 
கோரியபேர்களின் காரியம் யாவுங்கை 
கூடும்படி யிறையோனருள் 
தீடுந்திரு மழையேபொழி 

(ஈகை ) 
இத்தரைமீதினில் உத்தமர் செல்வத்தால் 
யாவருமேபயன் மேவுதல் போலே 
பத்திவைராக்கிய முத்தியின் பாக்கியம் 
படைத்தே பல திறத்தோர்களும் 
கடைத்தேறிட அளித்தேவரும் 

( ஈகை ) 
பாவலர் பாடலை ஆவலுடன் கொண்டு 
பாலனம் செய்திடும் சீலரைப்போலே 
சேவடித்தோத்திரம் செய்பீர்முகம்மது . 
செப்புந்தமிழுக்கன்பு செலுத்துங்கருணைச்சுந்தார் . 

( ஈகை ) 


22 


(ராமபஜன ஹோதியா என்றமெட்டு ) 


இராகம் - தேசிகமுகாரி - தர்ளம் - ஆதி . 


( பாழு ) 


பாழுமனது வாடுதே - பகலிரவு 
வாழுமிப்பூவினில் மகிழ்ச்சியும் துன்பமும் 
வருதல் சகச மல்லவோ - பகலிரவு 


( பாழு ) 


ஊழின் வினைப்படி உறுவது பிறவினை 
சூழினும் முந்து மல்லவோ - பகலிரவு 


( பாழு ) 


தெய்வத்திருவுளச் செயல்களை யாருமே 
தெரிதலியலா தல்லவோ - பகலிரவு 


(பாழு ) 


உள்ளமெக்காலமும் ஒருதன்மைத் தாகுதல் 
தெள்ளியோர் கொள்கையல்லவோ - பகலிரவு ( பாழு ) 


முன்னவன் றூதர்பீர் முகம்மது தேற்றமாய்ச் 
சொன்ன விதியீதல்லவோ - பகலிரவு 


( பாழு ) 


( திஸ்கேபுரா ஜஞ்சால் என்ற வர்ணமெட்டு .) 
நத்தசொலி சாகிப் - சரணம் 
நத்திப்பணிந்தாலிஷ்ட 
சித்தியுண்டாமே 
உத்தமவள்ளலவர் - சரணம் 

( ருத்திப் ) 


( நத்திப் ) 


(சத்திப் ) 


சித்தர்களுறையுந் திரிரேடரத்தார் 
செய்தவப்பயனால் வைகிடும் வரத்தார் 
முத்தரெனுந்தாத்தார் - சாணம் 
பாதுவாவென்னும் பதவியிற் பிறந்தோர் 
பூதலத்தாசை பொய்யெனத் துறந்தோர். 
மாதவந்தாற் சிறந்தோர் - சரணம் 
ஆதியினருளை அவனியிற் சொரிந்தோர் 
அதிசயம் பலரும் துதிசெயப் புரிந்தோர் 
நீதியெல்லாந்தெரிந்தோர் - சரணம் 
பிச்சையிப்ராகீம் பேசுமெய்த்து தியோர் 
பீர்முகம்மதுவும் பேணு நற்கதியோர் 
இச்சைகொள் சந்நிதியோர் - சரணம் 


( நத்திப் ) 


( நத்திப் ) 


இராகம் - கேதாரகௌளம் - தாளம் - ரூபகம் . 


மோடி செய்யலாகுமோடி மோகம் தீரடி என்றமெட்டு . 


பல்லவி . 


சீர்முகை 

கைய்ய தீனே நானே - சீவன் வாடினேன் 
தேகமுமெலிந்திடச் - சீவன் வாடினேன் 


அநுபல்லவி . 


பீர்முகம்மது நாதர் மாதவப் 
போரே - உதாரரே - பின்னமிலா தருள்வீரே 


சீர் ) 


.24 


சாணங்கள் . 
சிந்தைபேக்கிய வேளை யாளும் 
தேவரீர்தர் தாளை நாளும் 
சொந்தமாக்குந் தொண்டுக்கன்பு 
தோற்றவே தேற்றுவீர் 
வேற்றுமை யெள்ளள வில்லை சொன்னேன் 


பங்கம் பலகால் வந்து நேருது 
பாவமுங் கூடியே காலமும் போகுது 
எங்கு சென்றாலுமே ஈதன்றி வேறில்லை 
ஏழை வருந்தலறிந்தே 
இரங்குவீர் வெங்கலி தீரவே 


( சீர் ) 


வெண்பா . 
ஆதியே அன்பே அருளே அழிவில்லாச் 
சோதியே தூய சுடரேநான் - மேதினியிற் 
செய்தபல தீவினையுந் தீர்த்துன் றிருமுன்னர் 
எய்து நல மீவா யினிது . 


பார் 


* 


பாமஞ்சரி . 


நாடகத் தமிழ்ப் பாடல்கள் . 
( பாராதியண்டங்கள் படைத்த என்ற மெட்டு ) . 

இராகம் - மத்யமாவதி . தாளம் - ரூபகம் . 
வேதாகம மெய்ப்பொருளாய்ந்திடு 
விச்சைப் பல துறையோரென 
மெச்சத்தகு புலவோரிரு 
பாதாரவிந்தங்கள் பணிந்தேன் 
பலர்புகழ் திண்டு மாநகர்ப்பாங்கு 
பார்த்துப்பாடிப் பரி மளித்திசையோங்கு 
கலையோன் பீர்முகம்மது வாழ்த்திடக் 
கண்டோர் மகிழக்கோலம் 
கொண்டே யினி திக்காலம் 

(பாதா ) 


A 


26 


( அருமா மறையே என்ற ழெட்டு , ) 

இராகம் - காபி - தாளம் - ஆதி : 
திருமா துறையும் சபைவாழ் தகவே 
செறிபே ரறிவீ ரடிபணிந்தேன் 
ஒருநா யகனை மறவா மனமே 
யுடையீ ருமதன் புறவே தினமே 

திருமா ) 
பேர்சிறந்திடு பீர்முகம்மது 
பேசுசெந்தமிழ் பீடுறவே 
பெருநா வலரே கரூணா காரே 
பிழைதீர் தகவே விழைவீர் மிகவே 

( திருமா ) 


O 


( ராஜ ராஜத் தாஜ ராஜ என்ற மெட்டு .) 


) 


இராகம் தேஸிகதோடி தாளம் - ரூபகம் . 


தேற்றுபாதம் போற்றி செய்தேன் செல்வசீலரே - சுய 
தேசாபிமானம் பொருந்திய பாரத தேவி பாலரே 
திருவளர் புனிதன் மனுநெறிவழியே செங்கோலினை 

யோச்சி 
சீர்த்தி தாங்குமறை நேர்த்தி யோங்குமுறை செய்திடு 


மாசாட்சி 


திசைதொறு மருவிய வசையறு புரவலர் 
சேர்திறை தந்தடி பணிசூட்சி 


ஜெகமது புகழ்பீர் முகமது மகிழ் கூர் 
செழிக்குந்தமிழ் மாட்சி . செழிக்குந் தமிழ்மாடச் 
செழிக்குந்தமிழ்மாட்சி 

( தேற்று ) 


துறவியின் காட்சி . 


( ஆயாப்பசுந்தரே என்ற பெட்டு ) 
இராகம் - தேஸிக்தோடி - தாளம் - ரூபகம் . 


பாதம் பணிந்தேனையா மாதவரே யென்னை 
ஆதரிப்பீரன்பு மேவியே 
பாதம் பணிகிறேன் தீதணுகாமலே 
பாதுகாப்பீர் தேவரீர் - அடியேனைக்கண் , 
பார்த்திடவேணுமிந்த வேளையே 
பந்த பாசத்தினால் நொந்திடும் பாவியைப் 
பாதுகாப்பீர் தேவரீர் - பீர் முகம்மது 
பாடலும் பாதகாணிக்கையே 


( பாதம் ) 


( பாதம் ) 


தந்தை காட்சி . 


( என்னடி தடை என்ற மெட்டு ) 
இராகம் - தேஸிக தோடி - தாளம் - ஆதி . 
வந்தனந்தந்தேன் தந்தையே நும் பொன்னடிக்கு வந்த ) 


28 


தந்தை சொல்மிக்கொரு மந்திரமில்லை 
தாயினிற்சிறந்தொரு கோயிலுமில்லை 
இந்தமா நீதியை மைந்தனானோதிட 
இன்பொடு வரமளிக்கும் அன்புடைய பொன்னடிக்கு 

( வந்த ) 
முத்தமிழ் வித்துவ மோகனசங்கம் 
முன்னுறத் தலைமையாய் முயன்றிடுஞ்சிங்கம் 
முத்தைய பூபனின் சத்திய நேயனாம் 
வித்தகன் பீர் முகம்மது பத்திநெறிகண்டுமிக வந்த ) 


சோலை வர்ணனை . 


( வாரி ஜரவோரே சாவரியா என்ற மெட்டு .) 


இராகம் - ப்யாக் - தாளம் - ஆதி . 


வன 


சோலையின் சிங்காரம் என்ன - சொல்வேனே 
என்ன - சொல்வேனே 

( வன ) 


மனத்தினைக்கவர்ந்திடு மாளிகைக்காட்சி 
மத்தியிலமைந்திடு மாட்சியே மாட்சி 
நினைத்திட நினைத்திட நீடிய சூட்சி 
நிகரில்லையென்பதற்குநேத்திரஞ்சரட்சி ( சொல்வேனே ) 
வானமளாவிய மரக்கிளைசாய 
மந்திகள் தாவியே மகிழ்வொடுபாய 


29 


தேனுலவுங்கனி யுதிர்வது தூய 
தவர்களுதவிய திரள 
திரளமுதாய 

( சொல்வேனே ) . 
சீர்மிகு மல்லிகை செண்பகம் ஜாதி 
செவந்திரோஜா மனோ ரஞ்சி தமாதி 
- பேரிசை வண்டுகள் தாதினையூதி 
பீர்முகம்மது கவி பெற்றிடுங் கியாதி ( சொல்வேனே ) 

PIL 


வேட்டை . 


இராகம் - அடாணா - தாளம் - ஆதி . 

. 


பல்லவி 


பாயுதே - புலி - பதுங்கி யொரு புறமாய் 
ஒதுங்கிப் புள்ளிமான் மேலே 

( பாயுதே ) 
அநுபல்லவி 
மேயுங்கலையினங்கள் வெருண்டு பலதிசையில் 
தாயுங் கன்றும்பிரிந்து தனித்தனியோடும்படி ( பாயுதே ) 


சரணங்கள் . 


விரா வேசத்துடனே நேராய் வருஞ்சங்கத்தைப் 
பாராய் கொல்லுவேனதைச் சீராயரைக்கணத்தில் 
போராய்ந்து புரிந்திடும் புஜபலம் விளங்கிட 
ஜோாய் நிற்குக்காடி துடிக்கவதைப்பேனிதோ 

( பாயுதே) 


30 


காட்டோ ரிடும்பயிரைக் கூட்டா யழித்துவிடும் 
கோட்டானை யொடுபல காட்டா மிருகத்தையும் 
"வேட்டா ர முதனைய மெய்ப்பீர் முகம்மதருட் 
பாட்டால் மனவுறுதி படுத்திவரைப்பேனிதோ 

( பாயுதே ) 


மயோன் தர்பார் . 


இராகம் - கானடா - தாளம் - ஆதி 


வேதியர் நீதியாய் வேள்வி செய்கின்றார்களா 
மாதமும்மாரி பெய்து வளஞ்சிறந்தோங்குதா 


மந்திரி . 


இராகம் - சங்கராபரணம் - தாளம் - ஆதி . 


மறையவர் தங்குல மரபு விளங்கிய 
* மகமினிதே முறை செய்கின்றார் 
மழைவள மும்புவி மகிழ மலிந்திட 
மன்பதை நன்றே யுய்கின்றார் 


மயொன் . 


வைசியர் சூத்திரர் மாபு வழுவாம்லே 
சேய்தொழில் யாவையும் சிறப்புடன் செய்கின்றாரா 


31 


மந்திரி 
செல்வ மிகுந்திடு வைசியர் செட்டுகள் 
சீருடன் செய்தே தழைக்கின்றார் 
செய்தொழில் யாவையுஞ் சூத்திரர் முறைப்படி 
செய்துள மகிழ்ந்தே பிழைக்கின்றார் 


மயோன் . 


கொற்றவர் தாந்திறை கொடுத்து வருகின்றாரா 
கற்ற புலவருள்ளம் களிசிறந்தோங்குதா . 


மந்திரி 


குறுநில மன்னர்கள் திறை திதி நன்னய 
குணமொடு சரியாய்த் தருகின்றார் 
செறிபுல வோரும்பீர் முகம்மது போலவே 
சீர்த்தியாய் வாழ்ந்தே வருகின்றார் 


மயோன் . 


வியன்பதி தன்னிலே வேறு விசேடமுண்டோ 
வித்தகஞ்சான்ற மந்திரி விளம்புவீர் தேற்றமாய் 

மந்திரி . 


விந்தைமிகுந்திடும் இந்திர வர்ணமே 
மின்னிய கைக்குட்டை விலைகூறி 
சந்திர னேர்முக சுந்தர னொருவன் 
தானலைகின்றான் நிலைமாறி 


- 32 


லெலி தாங்கி தர்பார் . 


( சோப சோப மிலக்கா என்ற மெட்டு ) 


லலிதா - இசாகம் - செஞ்சுருட்டி - தாளம் - ஆதி 
தேசமெங்கு மன்னுயிர்கள் மாசமூன்று மாரியாலே 
சீருடன் வாழ்கின் றாரா 
திங்கள் முக மங்கையசே சிங்கதமாய்த் 
தெரிவிப்பீர் விவரமே 

( வாரண முகங்கிழிந்து என்ற மெட்டு . ) 
சேடியர்- இராகம் - செஞ்சுருட்டி தாளம் - ஆதி 
சாஜ ராஜர் போற்றுகின்ற நாகரீக மேற்று நின்ற 
சாணிதேவியே மகிழ்ச்சி யடைவீசே 
கட்டில்மாத மூன்றுமாரி வாட்டமின்றி யேபொழிந்து 
காளுமன் னுயிர் செழித்த படியாலே 

(கௌனமிசி யாரேத் தோரே என்ற மெட்டு .) 
லலிதா - இராகம் - செஞ்சுருட்டி - தாளம் - ஆதி . 
அந்தணர்கள் ஆலயத்தில் அறகால பூஜை 
அன்பார் நைவேத்தியங்கள் அரிதானவேள்வி 
ஆற்றுகன்றாரா - பேர் - போற்றுகின்றாரா ( அந்த ) 

( பாளைவாய் கமுகல் என்ற மெட்டு . ) 
சேடியர்- இராகம் - ஆனந்தபைரவி - தாளம் - மிஸ்ரம் , 
மாறிலாத வேதியர்கள் ஆறுகால பூஜையொடு 


CL 


33 


மந்திர நைவேத்தியங்கள் செய்கிறார் - அவி 
இந்திராதி தேவருக்குப் பெய்கிறார் 


( பேசாதிருப்பதென்ன என்ற மெட்டு . ) 
லலிதா இராகம் - எதுகுலகாம்போதி - தாளம் - திஸ் கெதி 
மங்காத செல்வமிகு வைசியர்கள் நீ 
மார்க்கத்திற் செட்டுத் தீர்க்கமாய்ச்செய்து 
வாழுகின்றாரா - தெர்விப்பீர் 

( மங்காத ) 


சேடியர் - இராகம் - செஞ்சுருட்டி - தாளம் - ஆதி 
சட்ட திட்டந் தப்பிடாத செட்டுகள் நடத்தியே 
மட்டில்லாத செல்வமீறி வைசியர் வசிக்கின்றார் 


PIA 


( மோகமாகினேன் என்ற மெட்டு . ) 
லலிதா - இராகம் - பியாகு - தாளம் - திஸ்கெதி . 
அத்ரியர் நாளும் யுத்தம் பயின்றே 
தாஷ்டீக மாயுள்ளாரா - சேடியரே ( தாஷ்டீ ) 

) 


3 


34 


( வக்கணைச்சொல்லே என்றமெட்டு .) 

) 
சேடியர்- இராகம் - கல்யாணி - தாளம் - ஆதி . 
அம்மணியே யுத்தமதில் விம்முபுய க்ஷத்திரியர் 
செம்மையுற நித்தமுமே தேர்கன்றார் 

> 


( தக்க பாராங்கல்லை என்ற மெட்டு .) 
லலிதா - இராகம் - கல்யாணி 

தாளம் : ரூபகம் . 
வித்தகமார்சேடி மாரே - மேன்மை 
மேவும் வேளாளரென் போரே - நான் 

நாளும் 
இத்தல் மீதினிற் சீரே - பெற் 
றிருக்கின்றாரா சொல்லுவீரே 


( நாரதன் சொன்ன என்ற மெட்டு ) 
சேடியர் - இராகம் - செஞ்சுருட்டி - தாளம் - ரூபகம் 
பீர்முகம்மதுப் பாவலன் சேர் பெரியப்பாவள்ளலாதி 

தினம் 
பேசிப்போற்றுங்கயாதி - மிகப் 
பெற்ற வேளாளர் ஜாதி - இந்தப் 
பேருலகிலுள் ளோரைத் தாங்கும் பெருமையே நல்ல 


சேதி 


G 


35 . 


பிரிவாற்முமை - பொது . 
இராகம் - சங்கராபரணம் தாளம் - ஆதி . 


இசைந்த சூலம் என்றமெட்டு ) 


சுகந்த மேவும் தொடையணிமார்பன் துரைராஜன் 
சவண்டு வாடும் படியெனை யொருவிய தனிவேளை 
மிகுந்து காயுங் கலைமதி தானுங் கனலாகும் 
வெகுண்டு சீறுந் தென்றலுமருவும் புலி போலும் 
அகந்தையாளன் கொடுமதன் விடுமல ரதனாலே 
அணங்கு நானிங் குறு துய ரதுசொல வசமாமோ 
தகுந்த சீலன் பீர்முக மதுமொழி தமிழ்பாடித் 
தயங்குறேனின் றவர்வரும் நேரம் அறியேனே 


பார்ஸி - ட்யூன் . இராகம் - ப்யாகு - தாளம் - ஆதி . 


நாதன் வரவுங் காணேன் மனது 
நலிவு படலு மானேன் மிகவும் 
நா - னே - நா - டி - னேனவரை 
தத்தியென்னைத் தேடி வருவார் இத்தருணம் வராமலே 
நலமதுகெட விலைமகளிரை நாடினாரோ காண்கிலேனே 


* 


தே - டி - யே - யிங்குவாடுறேனே 
நட்டாற்றில் கைவிடுகிற நசையுடையமின் னாரைநம்பி 
மோ - சம் போ - னாரோ தேர்கிலேனே ( நர்தன்) 


36 . 


மோது கடலும் பேரொலிசெய மூனிவுடனிள மாருதம் 


மோ - க - மீ - றும் வேளையிலே 
முத்தமிழைப் பாடியிதமாய் சித்தியுறு குணாளன் பீர் 
முகமதுகவி சுகமுறமொழி மோடியான பாங்கு நீங்கி 

மோசம் 
போ - னாரோ சிந்தை வாடுறேனே 
முக்காட்டுக் கைவரிசையில் முகதரிசனம் பாதிதந்து 
சம் - வே - சைய ராசை தீதே 

( நாதன் ) 


அ 


காதலித்தல் பொது , 


( அச்சே மோரி லாக்சே என்ற மெட்டு ) 


இராகம் - தேஸிகதோடி - தாளம் - திஸ்கெதி . 


வெற்றிமதன் பூவாளி வேகமோடு பாயுதே 
பாயுதே - நெஞ்சிற் - பாயுதே 
மெய்யான வீரா - சையோகமாரா 
மெதுவாக விழியாயோ கலி தீரவே 


(வெற்றி ) 


தண்ணார மார்புடைய கண்ணாளா என்னைத் 
தனியாக இதுகாறும் விடலாகுமா 


[வெற்றி ] 


எண்ணாது எண்ணிமனம் புண்ணாவ தாலே 
இதமான மொழிபேசி எனையாளுவாய் [ வெற்றி ] 


37 


மெய்ப்பீர் முகம்மது பேர் எப்போதும் கூறி 
விளையாடி யிருவோரும் களிகூரலாம் ( வெற்றி ) 

a 
வர்ண்னை பொது . 
( மேலான பெண்கள் நாயகம் என்ற மெட்டு ) 
இராகம் - ஸ்ரீராகம் - தாளம் - ஆதி . 

பல்லவி 
வீராதி வீரனிவனே - மெச்சத்தகுந்த 
தீரவொய் யாசனிவனே 


அடுபல்லவி . 
பாராளு மன்னர் க்ரீடம் 
பாதம் தொடும் விசேடம் 
சேருஞ்சிறப்புடைய சக்கரவர்த்தி 
தேசமெல்லாம் தினம் செழித்திடும் வீர்த்தி (வீராதி ) 


சரணர்கள் . 
மேரு வெற்புநிகர் பாரமிக்கஇரு புயத்தான் - ஜீவகாரு 

ண்பம் 
விளங்குகின்ற உருப் பளிங்கு போன்ற இருதயத்தான் 

குடிகள் தம்மைச் 
சாருமின்பதுன்பம் தனக்கென்றெண்ணும் பெரு 

நயத்தான் - கரும்புவில்லின் 


. 


38 
மாரனுக்கன்றி மயில் வீரனுக்கும் பின்வாங்கான் 
யாரையுமே எச மாக்கிடும் பாங்கான் 
எந்த ஜென்மத்திலும் என்மனநீங்கான் 


( வீராதி 


ஓதும்விண்ணிலுள்ள மாதராருமிவன் காட்சி - கிடைத் 

தாலிந்திரன் 
உலகந் தன்னை விட்டு விலகவேபுரிவார் சூட்சி - கடலு 


டுத்த 


பூதலத்திலிவன் காதலித்தணையு மாட்சி - படைத்த 


வொரு 


கோதையின் பாக்கியத்தைக் கூறவேண்டுமோ மேலும் 
ஏதமில்லாதநல் விசைத்திருமாலும் 
இணையறுமிவனேயென் னாயகன் போலும் வீராதி ) 


தார்புரண்டமணி மார்பழுந்தும்படி புல்லி - மலர்ச்சோ 

லையில் 
தனித்திருந்து பல இனித்தசங்கதிகள் சொல்லி - விகசி 

தஞ்செய் 
சீர்மிகுந்த செங் கமலநீலமலால்லி - நிறைகுளத்தில் 
பீர்முகம்மதுமிகப் பேசும் ஜலக்கிரீடை 
பெட்புடன் புரிந்திடில் பிரியுமென்வேடை 
பிரியத்துக்கேற்றதே பிவன் முகஜாடை ( வீசாதி ) 


VA 


39 


• மறுப்பு- பொது . 

(பஹாரியாலா என்ற மெட்டு ) 
இராகம் - தேஸிகதோடி - தாளம் - திஸ்ரகெதி 
வராதமாதர் தம்மை வாதிக்கலாமா 
மையலாலே தையலாரை வாதை செய்ததால் - முன் 
மாண்டுபோன மானிடர்கள் பலகோடி - என்னை ( வாதி ) 
துரோபதையைக் கண்டு தொல்லைப்படுத்தி 
துஷ்டனான கீசகன் தொலையவில்லையா - என் 
சொல்லினாலே சாபமுன்னைத்தொடராதா - சும்மா 

( வாதிக் ) 
சிவானுபூதி வாய்ந்து சீரோங்கிவாழ்ந்த 
தென்னிலங்கை வேந்தனான செல்வராவணன் - நற் 
சீதையாலழிந்தசேதி தெரியாதா - வீணில் ( வாதி ) 
அவாவினாலே மிக்க ஆத்திரங்கொண்டாய் 
அன்புசான்ற பீர்முகம்ம தின்பவாசகம் - தனை 
ஆய்ந்தறிந்திடாமல் வந்த பழிகாரா - பாவி ( வாதி ) 


( மெத்தமையலாகுதென்று என்ற மெட்டு ) 


இராகம் - காபி - தாளம் - ஆதி . 


புத்தியற்றபேதையே நீ உத்தமியெனை விரும்பிக் 
கத்துவதனாலேயுண்டோ லாபமே 


40 


இதுபாபமே - ஈவேன்சாபமே . 
வஞ்சகப்பபுலே சரியல்லடா 
மிஞ்சிடிற்பழியே வருஞ்செல்லடா 
தக்கவர்கள் சற்புநல மிக்கமடமாதர்களைத் 
தாயினுஞ் சிறந்தோரென்று பேணுவார் 
பாசம்பூணுவார் - பேசநாணுவார் 


( வஞ்ச ) 


முட்டுப்பட்டபின் தலையைத் தொட்டுக்குனியும்பதரே 
வட்டிக்குச்சனியனை யேன் வாங்குகிறாய் 
வீணில் ஏங்குறாப் - வசைதாங்குறாய் ( வஞ்ச ) 


பஞ்சலவணத்தினிமை மிஞ்சுகவிப் பீர்முகம்ம 
தஞ்சவிசெய் மாதரசி நானடா 
ஆசைபேனடா - நாசந்தானடா 

(வஞ்ச ) 


( சாரங்கந்தன்னிலே என்ற மெட்டு ) 


இராகம் - அடானா - தாளம் - ரூபகம் . 


பல்லவி . 


E 


பெண்ணோடு ஆணாய்ப் பிறக்காத பாவியைப் போலே - 

காமப் 
பேய்பிடித்தாடிய பேடித்தாயில்லை நூலே 


41 


அநுபல்லவி . 
மண்ணாளுமன்னர் மனுதர்ம நீதியின் 
வழிதப்பிய பழியைச்செயல் 
ழிவைப் பெறும் அழிவைத்தரும் ( பெண்ணோடு ) 

சரணங்கள் . 
இன்றைக்கிருப்பவர் நாளைக்கில்லையென்னும்வாழ்வு - 


இதன் 


இன்பம் சதமென்று நம்புவதுமிகத் தாழ்வு 
என்றைக்கும் சாகா திருப்பதைநாடியே 
இசைபெற்றிட வசையற்றிட 
நசையுற்றிடு பிசகைத்தடு 

(பெண்ணோடு ) 
பாவையர்கற்பினைப் பாழ்படுத்தும்வழிதேடி - இந்தப் 
பாரிலும் விண்ணிலும் சீரழிந்தோர்பலகோடி 
மூவகையின்பத் தமிழ்ப்பீர் முகம்மது 
மொழியுங்கவி தனையிங்கித 
முதிரும்படி நிதமும்படி 

(பெண்ணோடு ) 


சுவேதச்சந்திரன் - புலம்பல் . 
( தஃதீர் ஹமாரி இந்தினோ என்ற மெட்டு ) . 

இராகம் - ப்யாகு - தாளம் - திஸ் கெதி . 
எண்ணமுந்தடு மாறுதேநான் என்ன செய்குவேன் 
மண்ணிலென் போலத் துன்படைந்த மன்னர்யாவரே 

( எண் ) 


420 


சஞ்சாரமில்லாக் காட்டிலே தயங்கவிதியோ 
நெஞ்சாரயார்க்கும் தீங்குநான் நினைத்ததில்லையே ( எண் ) 


வெங்கோபமுள்ள கானக விலங்குகளூடே 
இங்கேதிரிந்து வாடியே இளைக்க நேர்ந்ததே ( எண் ) 
மெல்லடி நோக நாவுமே மிகவறண்டதே 
செல்லுவேன் பீர்முகம்மது தன் தேற்ற மேவியே 

( எண் ) 
து 
சதாரம் - பிரிவாற்றாமை . 
( தில்மோ ஸுல் பஸியா என்ற மெட்டு ) 
இராகம் - பிலஹரி - தாளம் - ரூபகம் . 


என்னுயிர்க் காதலனும் இன்னும் வரக் காணேனையோ 
தன்னந்தனியே யிங்கு தத்தளிக்குதென்னுளமே ( என் ) 


சிங்கம்புலிகரடி சேருகின்ற கானகமே 
சேருகின்றகானகமே சோருகின்றேன் நானகமே ( என் ) 
கவுங்குயிலினங்காள் கொஞ்சுமொழி அஞ்சுகங்காள் 
யாவருங்கண்டிலீரோ என்னருமைக்காதலனை ( என் ) 
சென்றிங்கே யிட்டுவந்தால் சீர்பெருகுவீர் புவிக்கே 
சீர்பெருகுவீர்புவிக்கே பீர்முகம்ம் கோர்கவிக்கே ( என் ) 


15 


43 


சுவேதச்சந்திரன் - பிரிவு. 
( தாது ஹேபரியாது ஹே என்ற மெட்டு ) 

இராகம் - ஆபோகி - தாளம் - ஆதி. 


போகிறேன் பரதேசமே பூவையுடன்சில காலமே 
தந்தை தாயே சிந்தைநொந்து 
சஞ்சலப்படவேண்டாம் 
வந்து சேர்வேன் மைந்தனானே 
மங்கையுடன் சில நாளிலே 

( போகி ) 
தேவரீர்தங் கிருபையாலே தீங்குசற்றும் நேராது 
பாவலன் பீர் முகமதின் சொல் படித்தினிதடைவீர் 

தேறுதல் ( போக ) 


அழகு - முடிசூட்டு 
( துவவேங்கி காடி என்ற மெட்டு ) 


இராகம் - ப்யாகு - தாளம் - ஆதி . 


சந்தோஷமான சமாச்சாரம்பேஷ் பேஷ் 
தாரணியின் மேலே சதாரமழகாலே 
தந்தையே நான்ராஜ னாகினேன் பேஷ் பேஷ் 

கினேன் பேஷ் பேஷ் (சந்தோ ) 


அக்காளுக்கிங்கே ஆகும் விவாகத்தால் 
எக்காலும்ஷோக்காய் இருக்கலாம் பேஷ்பேஷ் (சந்தோ ) 


44 


0 


செங்கோலையோச்சி இங்க சாட்சி 
செய்குவோமே பீர் முகம்மதே சாட்சி 


( சந்தோ ) 


0 


தாசி - வருகை . 


( ஜப்தகலந்தரு என்ற மெட்டு ) 


இராகம் - கீர்வாணி - தாளம் - ஆதி 


மன்னவன் வாழ்ந்திடு மாளிகைநாடியே 
வந்தடைந்தேன் மன மகிழ்வாக 
மாதொருநல்ல சேதியைக் கேட்டு 
வந்தடைந்தேன் மனமகழ்வாக 


எழில் 


C 


மங்கையொருத்தியை இங்கேயழைத்து 
வந்து கொடுத்திட்டால் - மன்னன் 
நாட்டிலே பாதி பெறுவேன் 

ணுலகில் எண்ணிலா த மாட்சியுறு வேன் ( மன்ன ) 
நன்னயமேவிய முத்தமிழ்ப் பாவலன் 
நாவலன் பீர்முகம்மது பாடல் 
நாடியே யின்று பாடியே சென்று 
கைதனைக்கொண்டு வருவேனே 


45 


நாற்றிசையோரும் போற்றிடு வேந்தன் 
நத்தமியனே வேண்ட - முன்னே 
நான் செய்த புண்ணியமி தே 
நற்பொழுதில் உற்பவித்த கண்ணியமிதே 


( மன்ன ) 


சதாரம் - மறுப்பு 


( எங்கே போனாலும் உன் கூட என்ற மெட்டு ) 


இராகம் - செஞ்சுருட்டி - தாளம் - திஸ்ரகெதி . 


பல்லவி . 


சொல்வதெல்லாம் சொன்னேன் நானே - இந்தத் 
துன்பத்திற் கென்ன செய்வேனே 


அது பல்லவி . 


கல்வியறிவு கருதாக்கொடும்பாவி 
வல்வினையாலே மடிவான் துயர்மேவி 


( சொல்வர் 


சரணங்கள் . 


கல்லவரில்லாத எல்லை - என்றன் 
நாயகனுங் காணவில்லை 
சொல்லியழுதாலும் தொல்லை - இந்தத் 
துஷ்டப்பயல் சொன்ன சொல்லை 


3 


46 


கா 


வெள்ளை இடியிவன் மேலே விழுகாதோ 
கொள்ளையொரு காளில் அள்ளி விழுங்காதோர் சொல்வ ) 
பித்துப்பிடித்தவன் போலே - இவன் . 
பேசுகிறான் காமநூலே 
சித்தப்பிரமையினாலே - என்ன 
செய்யத் துணிவானோ மேலே 
முத்தமிழ்வாக்கு முதிர்பீர் முகம்மது 
உத்தமன் பாடல் உணர்ந்தே புவிமீது ( சொல்வ ) 

அத் 


கள்ளன் வேண்டுகை 


OL 


( அம்பாள் மதுரை மீனாட்சி என்ற மெட்டு . ) 


இராகம் - தேஸிக தோடி . தாளம் - ஆதி . 


ஐயா பழனிமலை வேலா - நல் 
அமிர்தவல்லிபாலா - துதிக்கும் 
அடியவர்க் கனுகூலா 
அருள்புரிவாய் சீலா - அருள்புரிவாய் சீலா 


. 


G 


0 


வையகழண்ட பெருமாளே - நான் 
வணங்கினேன் உன் தாளே - கன்னக்கோல் 
வைத்திட இந்தாளே 
வரமுதவியாளே - வாமுதவியாளே 


47 


ஆடு வெட்டுவேனே 
பூமிபுகழ்மதுரை வீரா - உன்னைப் 
போற்றுவேனே தீரா - சாராயப் 
பூசை செய்து சீரா 
புயங்கொடுப்பாய் ஜோரா - புயங்கொடுப்பாய் ஜோரா 
சாமி கருப்பணனே வாடா - இத் 
தருணமுதவி தாடா - துணைக்குச் 
சார்ந்து நில்லுமாடா 
தகையுள்ள விசேடா - தகையுள்ள விசேடா 

விசேட 

அம்மா 
ளேஸ்வரியே நானே - உன்னை 
அடுத்து நம்பினேனே - என்னை நீ 
ஆதரிப்பாய் தானே 


அருகா 


ன 


அம்மா 


9 


மங்காத காளியென்னும் தாயே - உன்னை 
வாழ்த்துகன்றேன் சேயே - என்மீது 
மனமிரங்கி நீயே 
வழித்துணையா வாயே - வழித்துணையா வாயே 


48 . 


ರ್ಜಿ 
புட்டுக்கு மண்சுமந்த சொக்கா - உன்னைப் 
புகழுகின்ற பக்காத் - திருடனான் 
போலீசார்க்குச் சிக்காப் 
புதுமையருள் மிக்கா - புதுமையருள் மிக்கா 


ஐயா 


டி 


மொட்டைக் கோபுரமுனியாண்டி - பீர் 
முகம்மது மகிழ்பாண்டி - நன்னாட்டில் 
முதிய உனையே வேண் 
முடிப்பேன் மதில் தாண்டி - முடிப்பேன் மதில் 

தாண்டி 
14 
மறுப்பு - பொது . 


( ஆனந்த சோபனமே என்ற மெட்டு ) . 


இராகம் - மோகனம் - தாளம் - திஸ்கெதி . 


| 


மானந்தான் மாநலமே ஏனிந்த ஆகுலமே 
வாழ்வுங்கெடு கேவலமே சூழுங்கேள் பூதலமேல் 
மாயங் கொண் டேநம்பும் யாவும் பொய் கண்டாய் 
வாசஞ்செய் சீரின்றி வீணன்பே கொண்டாய் 
மகபதியுல கினைமேவும் வாழ்வுக்குப் பீர் 
முகமதுகவி தனையேநன் றாயுற்றுப் பார் 


49 


மாதர்க்குண்டோ கற்பு நேர் சத்தமே 
பேதைப்பெண்ணே யொப்புவாய் சித்தமே 


( மூன ) 


( பாயுதே என்ற மெட்டு ). 


இராகம் . அடாணா தாளம் - ஆதி .. 


.பல்லவி . 


செல்லடி - மூடச் - சிறுக்கி யுன து நாவை 
நறுக்கிவிடுவேன் தூரச் 


( செல்லடி ) 


அநுபல்லவி . 


கொல்லுந் தொழிலுடைய கூற்றுவன் போல வந்து 
தொல்லைப்படுத்துங்கொடுஞ் சூரியே யென்னை 

விட்டுச் ( செல்லடி ) 


சாணங்கள் . 


மாயா விகாரமதி லோயாதழுந்தி நசைத் 
தீயா லெரிந்துபவ நோயால் வருந்துகின்ற 
பேயே அறிவுகெட்ட நாயே என்னிடம் வந்து 
வாயாடி நிற்பதற்கு நீயா தி - முள்ளவள் ( செல்லடி ) 


கற்போ ருளங்கவரும் பொற்பார் தமிழ்ப்பலமை 
நற்பீர் முகம்மதருட் சொற்போல் நடக்குமெனை 


4 


-50 


விற்போர் புரியு மதன் துற்போ தனைக்கிசையக் 
கற்பே யிழந்து கெஞ்சி நிற்பா யெனிலுதைப்பேன் 

( செல்லடி ) 


K. 


வள்ளிகாட்சி ( நாரதர் ). 


O 


( வங்கார மார்பிலணி என்ற மெட்டு ). 

இராகம் - தோடி , காளம் - ஆதி . 
இங்கே யுலாசமுடனே யுலவு மாதரசி 
இன்பரன வேள் மருவு தேவிர தியோ தவசி 
என்போலு வோர் சுரரு மாசையுறு மாசாசி - 

இவளாரோ 
பங்கேரு கானன வசீகர மினாள்கரிய 
வெங்கால நேர்விழியி னாளுவமை யோதரிய 
பைந்தாம வார்குழலின் மாதிவளை யேதெரிய - 

முயல்வேனே 
ஆலோல வோசைதரு வாயமுதை யேபருகி 
லீலா வினோதசுக வாழ்வுதனி லேயுருகி 
ஆசார மாது துணை யாகுநல மேபெருகி - உயர்யோகன் 
மேலான தோகைமயில் வீரனவனே புவியில் 
வேறாரு மேயுளர்கொல் பீர்முகம தார்கவியில் 
மேவார்வ மோடுசெலு வேன் முருக வேள்செவியில் - 

மொழிவேனே 
12 


O 


51 


நாரதர் - வள்ளி ( தர்க்கம் ) 
( கண்ணாயிரம் படைத்த என்ற மெட்டு ). 
இராகம் - செஞ்சுரூட்டி - தாளம் - ஆதி . 


நாரதர் . 
சிங்கார மிக்கபுனத் திங்கே தனித்துலவும் 
தெரிவையருக்கா சிவளுடர் பொற்பதி மங்கையோ - 


கன்னற் 


சிலைமதனுக்கொரு துணையென வுற்றிடு நங்கையோ 


வள்ளி . 
சங்கீதமேழ்புவிக்கு மங்காதயாழ்படைத்த 
தவமுனி வர்க்கொரு மடமகள் கற்பனையேனையா 

கானிற் 
சகல குறக்குல மகளிரிலுத்தமி நானையா 


நாரதர் . 
பொன்னே நலங்கனிந்த மின்னே யிலங்குமுன்றன் 
புருவ மதற்கெழில் மதனுயர் கைச்சிலை நாணுமே 

இந்தப் 
பருவமதிற்சுக பதவி கிடைத்திடவேணுமே 


வள்ளி . 
என்னோடினி. யிம்மொழி சொன்னாலிடர் வந்திடும் 
இழிவுற நிற்பது முனிவருமக்கழ கல்லவே வந்த 
வழிதனையுற்றிடு மினியகுணத்தொடு 


சலலசவு 


52 


9 


நாரதர் . 
முப்போது மன்பருளந் தப்பாது நின்றருளு 
முருகனி னற்புத திருவடிவுக்கிணையீடுவாய் - தன்னால் 
மொழிவது தப்பித மவனை யாணத்திட நாடுவாய் 

வள்ளி. 
ஒப்பாத சொல்லையிங்கு செப்பாது செல்லுமென்ற 
உரையு முனக்கிரு செவியதனிற்புக வில்லையோ - 

வேலன் 
உயர்வுதனைச்சொலி யெனையுமயக்கிட வல்லையோ 

நாரதர் . 
அன்பாளன் முருகையன் இன்பார் பன்னிருகையன் 
அறுமுகசொற்பன மனதிலுதிப்பது பாக்யமே - 

இம்மை 
மறுமை தாத்தகு வதுவையு மிக்க சிலாக்யமே 

வள்ளி . 
முன்பார் தகவுடைய மன்பீர்முகமது சொல் 
முதிய தமிழ்க்கவி பதியு மனத்தினில் மோகமே - 

உண்டோ 
முனிவ உனக்கிலை கனிவு மிகுத்த விவேகமே . 


. ( திருச்சி நஸரியாலகாயே என்ற மெட்டு ) . 
இராகம் - இந்துஸ்தானி தோடி 

- தாளம் - ஆதி . 
வருத்துவதழகோ மன்னாமையல் மீறுதே 
வருத்துவதழகோ சொல்லாய் 


53 


கருத்தினிலுன்னைப் பொருத்தியபின்னே 
காமனாலே யடைந்த துயர் கொஞ்சமா ( வருத்து ) 
பொன்னெழில் மேனி பூத்தது பசலை 
பூவையாவி மெலிந்து மிக வாடுறேன் ( வருத்து ) 
அன்னமும் பாலும் அமுதமும் வெறுத்தேன் 
ஆசையால் விழி நித்திரையு மறுத்தேன் ( வருத்து ) 
எங்கிய போது பாங்கியபோது 
ஏதந்தீர்மொழி யாலே உயிர் நின்றது . ( வருத்து ) 
தீங்கவிமுகிலாய் ஓங்கிய புகழ்சேர் 
சீலனாம் பீர்முகம்மது சொற்பாடினேன் ( வருத்து ) 


NA 


காதல் - பொது . 


(சாணகமலாலயத்தை என்ற மெட்டு ). 


இராகம் - செஞ்சுருட்டி , தாளம் - மிஸ்ரகெதி . 
அரிய புகழேபடைத்த புலவர் திரு நாவிலுற்ற 
அமிர்தகவி போலினித்த - மொழியாலே 
அமரிலுயர் வீரமிக்க நிருபர்கையிலே நிலைத்த 
அழகுபெறு வேல்பழித்த - விழியாலே 
விரியவனி யாசைவிட்ட தவமுனிவ ரேனுமுற்ற 
விரதநெறியே தவிர்த்து - நிலைமாற 


54 


விரகவெறியே யெழுப்பு பொருடி வமாயுதித்து 
விமரிசையினோடு நிற்கு - மடமாதே . 
பரிதியொளியால் மலர்ச்சி யுறுகமலமோடு மற்ற 
பனிமலர்களேவி யுக்ர - மதவேளும் 
பகலிரவு போர் தொடுக்க என துடலுமாவி முற்றும் 
பதறுவதனால் நினைத்த - படியே நீ 
துரிதமுடனே யடுத்து மனவயிரமே விடுத்துத் 
துணையினலமே படைத்து - மகிழ்வாகச் 
சுகமதுரவாசகப் பீர் முகம்மதிசையே படித்துச் 
சுகிர்தசுபசோபனத்தோ - டுறைவாயே 


. 


( மானே நானே உன்னை என்ற மெட்டு ) . 


. 


இராகம் - பிலஹரி , தாளம் - ஆதி . 


தர்க்கம் . 


O 


லலிதாங்கி . 
ஆசை யாலேமன மெலிந்ததே நாயகா 
ஆத லாலென்னை அன்புடன் பேணுவாய் 
அருள் - செய்வது தீமையா 

( ஆசை ) 
அழகேசன் . 
வேசை போலேயுளந் துணிந்து நீ மேவுறாய் 
வீணிலேயென்னை வேண்டியே நில்லாதே 
வெட்க - மில்லாத பேதையே 

( வேசை ) 


55 


ல்லி தாங்கி , 
விலை மர்தரெனிற் பலரையும் வேண்டுவார் 
வேறு யாரையும் மேவிலேன் தேவி நான் 
விடை - தந்தது நீதியா 

( ஆசை ) 
அழகேசன் . 
கலை யோதுவதா லிணங்கடேன் பாவையே 
காத லீச்னின் பாதமீ தாகினால் 
கதி - தன்னாலே சேருமே 

( வேசை ) . 
லலி தாங்கி . 
உடல் பூவுலகிற் பாழாகவே போவதோ 
ஓது நூல்களில் ஈதுயார் கூறினார் 
உம - தெண்ணத்தை மாற்றுவீர் 

( ஆசை ) 
அழகேசன் . 
திட மாகவே சிற்றின்பமது கேவலம் 
தேர்வ தொன்றெனில் பிர்முகம்மது 
தினம் - தேடும் பேரின்பமே 

( வேசை ) 


தேசபக்தர் வாழ்த்து . 
( ஜிஸ்தின்ஸே மிலித்தேரேக் காஹேநபி 

என்ற மெட்டு .) 
இராகம் - பியாக் - அடதாளம் - ஆதி . 
தேசாபிமானி முகம் மதலி சிங்கம் செல்வத் 

துணைவர் ஷவுக்கத்தலி 


56 


தேசா 


பாஜரீகந்தனி லேயார்கலி - இவர் 
காமஞ் சொன்னாலோடு மேசேர்கலி 
செல்லும் திசையெல்லாம் சீரேமலி - இந்தச் . 
சித்தர் கிலாபத்தின் போரேவலி 
அல்லாகு அக்ப ரெனும் பேரொலி - விரி 
ஆலத்திலெங்கும் பரவச்சொலி 

தொகைரா 
அன்பாளர் கோடி கோடி ஆரவாரித்தே சூழ் 
முன்போல நம்மனோர் விமோசனம் பெற்றே வாழ 

முடுகு . 
அற்புதப் பிரசங்கம் புரிந்திடும் பெருமை 
அகத்தினைத் தெளித்திடும் அருமையிலருமை 
ஆயுள் பெருகியே வாழ்க முகம்ம தலியொடு நல்ல 

வவுக்கத்தலி . 


வையகம் போற்றும் பம்பாய்ப் பதியான் - கொடை 
வள்ளலாம் சோட்டானி மாநிதியான் 
துப்ப முகம்மத்காசீம் மதிமான் - உயர் 
தோன்றல் சையதுசேன் மெய்த்து தியான் 

தொகைரா ( வேறு . ) 
சுபதேசமின்று மிடியால் வருந்து துயசோடு 

சொந்த மதநீதி 
தொலையா திலங்க வகையே தெரிந்து துணிவே 

மிகுந்த விதமோ 


57 . 

முடுகு . 
துருக்கி சுல்த்தானே நாயகமென்னத் 
துலக்கிடத்தானே நியாயங்கள் சொன்ன 
சுத்தவீரத்தேச பக்தரிவர்நபி தோழரைப் 

போலவே வாழியவே . 


: 
சென்னை நகர்க் கோமான் பாக்குபுசேன் - நற் 
சிராப்பள்ளி சேர்மூர்த்த ஸாப்பெருமான் 
மன்னுந் திடவான் முகம்மது சேன் - திண்டு 
மாநகரின் எம் - ஏ - பாஜிசீமான் 


தொகைரா ( வேறு . ) 
வாழ்க்கைத் திறத்தினிலே மாட்சிவந்தே மாதாமே 
மார்க்கத்தி னுக்கிசுலாம் தீர்க்கமறை யாதாரமே 


முடுகு . 
மனத்திடைப் பொருத்தியே உடல்பொருளாவி 
அனைத்தையும் அளித்திடும் அடல்மிக மேவி 
வாய்மைவிரதங் கடைப்பிடித்தோரிவர் மாதவ 

சீலமாய் வாழியவே . 


பாரதமாதா பணிவிடையார் - தமிழ்ப் 
பாவகைவல்ல துணிவுடையார் 


58 


யார் - நீதி 


பிருமுகம்ம தணிநடையார் - 
பேசுதற்கென்றுந் தணிவடையார் 


- 


தொகைரா ( வேறு . ) 
பெற்றோர்க்குப் பிள்ளைகள் செய்யும் தொண்டுக்குப் 
பின்னந்தா னுண்டோ 
கற்றோர்க்குத் தங்குலம் தேசம் இரண்டும் 
கண்ணில் மேலன்றோ 


முடுகு 
பிணத்தினைப் போலினி வாழ்வது தீது 
பேதமைத் தூக்கத்தை நீக்கியிப்போது 
பேசுங் கிலாபத்துந் தேசீயமுந்துணை பேணி 

பெல்லோருமே வாழியவே . 


( கௌனமிசி யாரேத்தோரே என்ற மெட்டு . ) 

இராகம் - செஞ்சுருட்டி - தாளம் - ஆதி . 
லஜபதிராய் போதிப்பதே ஞானோபதேசம் 
ஞானோபதேசம் தானே சுதேசம் - சுய 
ராஜ்ஜியமாக - நன் - மீட்சி யுண்டாக - இந் 
காள்வந்திட்ட தென்பதுவே நமது உத்தேசம் ( லஜ ) 
பலவளமும் மலிவுடைய பாஞ்சாலநாடு 
பாஞ்சால நாடு பன்னாளன் போடு - முன் 


59 


பண்ணிய யோகம் - ஓர் . - புண்ணிய தேகம் - இப் 
பாரிலிந்த லாலாஜி படைத்து வந்த பீடு 

லேஜ ) 


அழிர் தசாஸ் படுகொலையின் அநியாயங் கண்டு 
அநியாயங்கண்டு - ஆத்திரங்கொண்டு - நம் 
ஆண்மையைக் காட்ட - நற் - கேண்மை பாராட்ட - இவர் 
ஆய்ந்து சொல்லும் முடிவுரையால் அநுகூலமுண்டு ( லஜ ) 
சொன்ன சொல்லின் உறுதிகெடத் துருக்கி சுல்த் 

னை 
துருக்கி சுல்த்தானை - நெருக்கியே தீனை - பொய்த் 
தோற்றத்தார் நாசம் - செய் - தேற்றத்தாற் 

பாசம் - சேர் . 
துணைவர்களாம் ஹிந்து முஸ்லீம் தொகுப்போமே 

சேனை ( லஜ ) 


ஒத்துழையாக் கொள்கைதனில் ஒன்றாகச் சேர்ந்து 
ஒன்றாகச் சேர்ந்து - நன்றாகத் தேர்ந்து - நல் 
ஊக்கத்தினாலே - நம் - நோக்கத்தைப் போலே - இனி 
உய்குவமே பாதகங்கள் ஒருவாறு தீர்ந்து ( லஜ ) 
முத்தமிழ்ப் பீர் முகம் மதுதான் மொழி போத 

வாக்யம் 
மொழி போதவாக்யம் - அழியாத பாக்யம் - நம் 
முந்தையோர் வீரம் - நற் - சிந்தைசேர் சாரம் - 
அது 
மூள்வதுவே காரியத்தை முடிக்கும் வைராக்யம் ( ஜெ ) 


. 


60 


( சாராஜ ஹா ஹமாரா என்ற மெட்டு . ) 
காந்தியடிகள் பாதம் - ஏந்துவதே சுபோதம் 
சாந்தகுணத்தின் குன்று - சாத்மீகப் போரில் நின்று 
வேந்தர்களையும் வென்று - மீட்சி யளிப்பார் 

நன்று ( காந்தி ) 


மெய்ஞ்ஞான ஜீவன் முத்தர் - மேலான தேசபக்தர் 
எஞ்ஞான்றும் ஆத்மசுத்தர் - யாவையும் வல்ல 

சித்தர் ( காந்தி ) 


ஆங்கிலந் தேர்ந்திட்டாலும் - ஆசாரத்தை மேன் 

மேலும் 
தாங்கிய சீர்த்திசாலும் - தக்கோரென்றே யெக் 

காலும் ( காந்தி 


தென்னாப்ரிக்காவிற் பண்டு - செய்திட்ட தேசத் 

தொண்டு 
பன்னாளுங்கண்டு கண்டு - பாரே புகழ்வதுண்டு ( காந்தி ) 


இக்கால மிந்தியாவை - ஈடேற்றுந் தூயசேவை 
மிக்க மஹாத்துமாவை - வேண்டிற் கிட்டாத 

யாவை ? ( காந்தி ) 
நாலாகலையின் வாரி - ராஜகோபாலாச்சாரி 
சேலத்தின் விவகாரி - செப்புமொழியைக் கோரி 

( காந்தி ) 


61 


மேதாவி டாக்டர் ராஜன் . வீரத் திருச்சிவாசன் 
மூதறிவாளர் நேசன் - மோகன் தாசர்க்கே தாசன் ( காங் ) 


ஊர்தோறுங் கூட்டங்கூடி - ஒற்றுமையே கொண்டாடி 
பீர்முகம்மது நாடிப் - பேசுங் கவிகள் பாடிக் ( காந்தி ) 


12 


( செந்தமிழுலகினில் என்ற மெட்டு . ) 
நானிலம் போற்றுக்கவிச் சக்ரவர்த்தி ரவீந்திர 
நாதத் தாக்கூரின் பெருமை - தனையெடுத்து 
ஓதுவ தென்றா லருமை 
நாலா கலையுணர் நூலோர் பரவிய 
மேலோ ரிவர்கவி போலார் மொழிபவர் 
ராஜரீகமுங் கற்றவர் - இந்தியர் பூர்வ 
தாகரீகமும் பெற்றவர் 


ஆங்கிலேய மொழியின் பாக்கிலேயே பயிற்சி 
ஓங்கிய மெய்ப் புலமையோர் - சிகையின் மிசைத் 
தாங்கு தகைத் தலைமையோர் 
ஆன்றோர் வழிவழி ஊன்றோர் வருளிய 
ஈன்றோர் சுயமொழி தான்றேர் கடமையில் 
ஆராயு மின்பு முடையோர் - கற்பகத்திற்கு 
நேராயிலங்கு கொடையோர் 


இவ்வடியிலுள்ள மோகன் தாசர் என்ற பெயர் மகாத் 
மாவின் முதற் பெயரென்று அறிக . 


62 


O 


ஜாலியன் வாலாத் தோப்பில் சர்மைக்கேல் ஓட்வியரும் 
சண்டாளன் டையரும் செய்த - படுகொலையைக் 
கண்டோர் வெந் துயர மெய்த 
சர்க்கார் நீதி கிடைக்காவாறு 
தளுக்காய் வேலை முடித்தோர் பாவனை 
தாங்கண்டு நோக்க மறிந்தோர் - சர்ப்பட்டம் 

வாப்பஸ் 
வாட்கென்று தூக்கியெறிந்தோர் . 


இன்ன கவிவரரை யாம் போற்றும் தன்மையே போல் 
எம்பால் வியப்புடைமையே - பாராட்டிவரும் 
அன்பாளர்க் கெங்கடமையே 
எக்காலுஞ்சுப மிக்கே வாழ்க 
வெனப்பாவோது மதிப்பே யாகலின் 
இத்தோடவர்கள் பேரே - உள்ளத்திலன்பு 
வைத்தே புனைதல் சீரே . 


செல்ல பாட்சாவெனவே செல்வப் பெயர்புனைந்த 
தீரன் சுலைமான் பாட்சாவும் - ஈரோட்டிலவர் 
சேரும் பிரபுவாய் மேவும் 
சீலம் பெருகிய சுல்த்தானுங் கடல் 
ஞாலந்தனில் மகிழ் வித்தாரம் பெறச் 
செய்வா னிறைவ னருளே - இதுவே தமிழ் 
மெய்வாண ரகப்பொருளே. 


63 


திண்டு நகர்த்தலைமை முத்தையவேள் கஸ்தூரிச் 
செம்மல் பால் சாமியுடனே - எம் . ஏ . பாஜியும் 
சீரோங்கி வாழ்வர் திடனே 
செப்பும் பலகலை கற் குந் திறமொடு 
சித்தம் பதிவுசெய் திட்டங் குலவிய 
சிங்கம் ஷண்முக சுந்தரம் - நீடுவாழவே 
பொங்கும் சந்ததமும் வரம் . 


மாமதுரைப் பதியில் சாலியா வெள்ளைக் கண்ணு 
வாழ்க்கைத் திறம் பெருகவே - கருணைமிகும் 
வல்லோ னருள் வருகவே 
மற்றும் பெரிய குளத் தென்கரைதனில் 
முற்றும் புகழது பெற்றின்புறு துரை 
மால் ராம சிதம்பரமே - மங்களமாக 
வாழ்நேம நிரந்தரமே . 
தெள்ளியோர் சேருஞ் சிராப் பள்ளியி லெங்கருணைத் 
தேசிகன் பெற்ற புத்திரன் - முகம்மத்கனித் 
தேட்டாளனுற்ற மித்திரன் 
தினமுந் துணை தரு தாவூத்பாயொடு 
திடமிஞ்சிய தகை ஆஷீம்சாகிபும் 
டீ . கே . பாஜியும் வாழி - ஹமீதுஷம்சு 
தீன் யூசுப் சாகிப் வாழி . 


O 


O 


திருத்தக் குறிப்பு . 


இப்புத்தகத்தின் 3 ம் பக்கத்தில் திருப்பதமருள் 
வீரையா என்று தொடங்கும் பாட்டிற்கு முத்திரை 
படியாக ... 


f 


பேரின்பத்துறையே பேணிடும் பொறையே 
பீர்முகம்மது பெறுவது முறையே " என்பதைச் சேர்த் 
துப் பாடுக . 


10 - ம் பக்கத்தில் , வாழி வாழி யென்னெஞ்சமே 
என்று தொடங்கும் பாட்டின் 5 - வது வரியில் சாகவ 
ரம் என்றிருப்பதைச் காகாவரம் என்று திருத்திப் 
பாடுக. 

மி . பீர்முகம்மது. 


15 


14 


